GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


MENT 


OF 


No. 47 ] 


TRUTH 
ALONE TRIUMPHS 


ADU 


ILB 


DTP - II - 1-47 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , NOVEMBER 23 , 2022 
Karthigai 7 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part Il- Section 1 

Notifications or Orders of specific character or of particular interest to the public 
issued by Secretariat Departments . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


[ வருவாய் நிருவாகம் ஆட்சி எல்லை விருதுநகர் மாவட்டம் - சிவகாசி , சாத்தூர் 
மற்றும் அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டங்களில் உள்ள இராஜபாளையம் மற்றும் 
விருதுநகர் வருவாய் வட்டங்களைச் சீரமைத்து - ஆணை வெளியிடப்படுகிறது . ] 


[ 85 ] 


Pages . 


86-87 


86 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


No. II ( 1 ) / REVDM / 41 / 2022 

( வருவாய் நிருவாகம் ஆட்சி எல்லை - விருதுநகர் மாவட்டம் 

கோட்டங்களில் உள்ள இராஜபாளையம் மற்றும் விருதுநகர் வருவாய் வட்டங்களைச் சீரமைத்து 

கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது. 


படிக்கவும் : 

1 . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 

வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 


( அரசாணை ( நிலை ) எண் . 526 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , 
( வ.நி. ) 1 ( 1 ) பிரிவு , 3 நவம்பர் 2022 , ஐப்பசி 17 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


மாவட்டம் 


விருதுநகர் 
மாவட்டம் 


அரசாணை ( நிலை ) எண் . 279 , வருவாய்த் துறை நாள் 09.06.2003 . 

2. முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் . பணி 3 ( 4 ) / 12949 / 2022 , நாள் 08.04.2022 
ஆணை : எண் . 526 , வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை , வருவாய் நிருவாக அலகு , ( வ.நி. ) 1 ( 1 ) பிரிவு , 
3 நவம்பர் 2022 


மேலே பார்வை இரண்டில் படிக்கப்பட்ட கடிதத்தில் , முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் 
விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கீழ்க்கண்டவாறு தெரிவித்துள்ளதாக அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் : 
விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டங்கள் தற்போது உள்ளபடி : 


மாவட்டம் 


விருதுநகர் 

மாவட்டம் 


கோட்டம் 


சிவகாசி 


சாத்தூர் 


அருப்புக்கோட்டை 


- 


கோட்டம் 


சிவகாசி 


சிவகாசி , சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டை வருவாய் 

ஆணை வெளியிடப்படுகிறது . ] 


சாத்தூர் 


அருப்புக்கோட்டை 


விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டங்கள் சீரமைப்பிற்கு பின் : 


வட்டம் 


1. சிவகாசி 

2 . 

3 . 


திருவில்லிபுத்தூர் 
வத்ராயிருப்பு 

சாத்தூர் 


1 . 

2. வெம்பக்கோட்டை 
3. இராஜபாளையம் 


1. அருப்புக்கோட்டை 
2. காரியாப்பட்டி 
3. விருதுநகர் 
4. திருச்சுழி 


ய 


வட்டம் 


1. சிவகாசி 

2. இராஜபாளையம் 

3. திருவில்லிபுத்தூர் 

4. வத்ராயிருப்பு 

சாத்தூர் 


[ Part II - Sec . 1 


- 


1 . 

2. வெம்பக்கோட்டை 

3. விருதுநகர் 


1. அருப்புக்கோட்டை 

2. காரியாப்பட்டி 

3. திருச்சுழி 


Nov. 23 , 2022 ] 

2. இந்நேர்வு தொடர்பாக , விருதுநகர் மாவட்ட ஆட்சியரது அறிக்கையின்படி புதிய கோட்டம் உருவாக்க அளவு கோலாக உள்ள 
வட்டங்களின் பரப்பளவு , மக்கள்தொகை மற்றும் வருவாய் கிராமங்கள் அனைத்தும் அரசாணை ( நிலை ) எண் . 279 , வருவாய்த்துறை , 
நாள் 09.06.2003 - இல் உள்ள விதிகளின்படி அமைந்திருப்பதால் அருப்புக்கோட்டை , திருச்சுழி , காரியாப்பட்டி ஆகிய மூன்று வட்டங்களை 
ஒன்றிணைத்து அருப்புக்கோட்டை கோட்டமாகவும் , விருதுநகர் , சாத்தூர் வெம்பக்கோட்டை ஆகிய மூன்று வட்டங்களை ஒன்றிணைத்து 
சாத்தூர் கோட்டமாகவும் மற்றும் சிவகாசி , இராஜபாளையம் , திருவில்லிபுத்தூர் , வத்திராயிருப்பு ஆகிய நான்கு வட்டங்களை ஒன்றிணைத்து 
சிவகாசி கோட்டமாகமாவும் மறுசீரமைத்தல் தொடர்பான சாத்தியகூறுகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


3. தற்போது சாத்தூர் வட்டத்திலிருந்து இராஜபாளையம் வட்டம் சுமார் 50 கி.மீ. தூரம் கொண்டதாக உள்ளது . கோட்டம் சீரமைப்பிற்கு 
பின் 17 கி.மீ. தூரம் குறைந்து 33 கி.மீ. கொண்டதாக சிவகாசி கோட்டத்திற்கு அருகில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது . 
மேலும் , இராஜபாளையத்தை சிவகாசி கோட்டத்திற்கு மாற்றும் பட்சத்தில் சாத்தூர் கோட்டத்திற்கு சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை 
என்ற 2 வட்டங்கள் மட்டுமே உள்ளதால் அருப்புக்கோட்டை கோட்டத்தில் உள்ள 4 வட்டங்களில் சாத்தூர் கோட்டத்திற்கு மிக 
அருகாமையில் உள்ள விருதுநகர் வட்டத்தை சாத்தூர் கோட்டத்துடன் கீழ்க்கண்டவாறு இணைத்திடலாம் என முதன்மைச் செயலாளர் / 
வருவாய் நிருவாக ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார் . 


மாவட்டம் 


விருதுநகர் 
மாவட்டம் 


மாவட்டம் 


கோட்டம் 


விருதுநகர் 
மாவட்டம் 


சிவகாசி 


சாத்தூர் 


அருப்புக்கோட்டை 


கோட்டம் 


சிவகாசி 


சாத்தூர் 


4. முதன்மைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையரின் கருத்துருவினை அரசு நன்கு கவனமுடன் ஆய்வு செய்து , மேற்படி 
இராஜபாளையத்தை சிவகாசி கோட்டத்திற்கு மாற்றும் பட்சத்தில் சாத்தூர் கோட்டத்திற்கு சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை என்ற 2 
வட்டங்கள் மட்டுமே உள்ளதால் அருப்புக்கோட்டை கோட்டத்தில் உள்ள 4 வட்டங்களில் சாத்தூர் கோட்டத்திற்கு மிக அருகாமையில் 
உள்ள விருதுநகர் வட்டத்தை சாத்தூர் கோட்டத்துடன் கீழ்க்கண்டவாறு இணைக்க அரசு ஆணையிடுகிறது : 

விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வருவாய் கோட்டங்கள் சீரமைப்பிற்கு பின் : 


அருப்புக்கோட்டை 


வட்டம் 


1. சிவகாசி 

2 . 

இராஜபாளையம் 
3. திருவில்லிபுத்தூர் 

4. வத்ராயிருப்பு 


1. சாத்தூர் 

2 . 

3. விருதுநகர் 


வெம்பக்கோட்டை 


1. அருப்புக்கோட்டை 
2. காரியாப்பட்டி 
3. திருச்சுழி 


வட்டம் 


1. சிவகாசி 

2 . 

இராஜபாளையம் 
3. திருவில்லிபுத்தூர் 

4. வத்ராயிருப்பு 


1. சாத்தூர் 

2 . 

3. விருதுநகர் 


வெம்பக்கோட்டை 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


1. அருப்புக்கோட்டை 
2. காரியாப்பட்டி 
3. திருச்சுழி 


87 


குமார் ஜயந்த் , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


